தமிழ்நாடு அரசு 

2022 


தமிழ் 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 

வெல்லும் 

சென்னை , புதன்கிழமை , ஜூன் 15 , 2022 
ஆனி 1 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 

துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 

1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 ( 2 ) -இன் கீழான அறிவிக்கை 
( ந.க.எண் .4182 / இ 1 / 2022 . ) 

1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27/1975 ) பிரிவு 44 ( 2 ) -இன் கீழ் அளிக்கப்படும் 
அறிவிப்பானது , பிரிவு 44 ( 1 ) இன் கீழ் சங்கங்கள் செயல்படுகிறதா என கீழ்க்கண்ட சங்கங்களுக்கு அனுப்பிய இவ்வலுவலக 
காமு . எண் .6 / இ 1 / 2022 , நாள் . 28.03.2022 முடிய கீழ்க்கண்ட சங்கங்களிடமிருந்து எவ்விதப் பதிலும் பெறப்படவில்லை . எனவே இந்த அறிவிப்பு 
" தமிழ்நாடு அரசிதழில் " பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தக்க விளக்கம் சங்கங்களிடமிருந்து பெறப்படவில்லையாயின் , 
கீழ்க்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 

வரிசை 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 

எண் . 

சங்கங்களின் பதிவு அஞ்சல் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 

திரும்பப் 
பெறப்பட்ட நாள் 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

( 4 ) 

1 

202/1991 

15.02.2022 

திருப்பாலை இளைஞர் சமுகநல நற்பணி இயக்கம் , 159/4 , புதுநத்தம் ரோடு , 
திருப்பாலை , மதுரை -625 014 

2 

203/1991 

15.02.2022 

முல்லை நகர் மனமகிழ் மன்றம் , 112 , தாளமுத்து அம்மாள் பவனம் , திருமங்கலம் 
மெயின் ரோடு , தனக்கன்குளம் போஸ்ட் , மதுரை -625 016 

3 

204/1991 

16.02.2022 

பெரியாறு பிரதான கால்வாய் 46 வது நேரடி மடை பாசன விவசாயிகள் சங்கம் 
A. வல்லாளபட்டி ( PO ) , மேலுார் வட்டம் , மதுரை - மாவட்டம் . 

205/1991 

16.02.2022 பெரியாறு பிரதான கால்வாய் 48 வது நேரடி மடை பாசன விவசாயிகள் சங்கம் 
A. வல்லாளபட்டி ( PO ) , மேலுார் வட்டம் , மதுரை - மாவட்டம் . 

206/1991 

16.02.2022 

பெரியாறு பிரதான கால்வாய் 47 வது நேரடி மடை பாசன விவசாயிகள் சங்கம் 
A. வல்லாளபட்டி ( PO ) , மேலுார் வட்டம் , மதுரை - மாவட்டம் . 

207/1991 

16.02.2022 

விமன்ஸ் ஆர்கனைஸேசன் பார்ரைட்ஸ் டிரஸ்ட் அண்ட் ஹிமானிட்டி ( WORTH ) 
சகாய இல்லம் , 41 ரோணையா கோவில் தெரு , நரிமேடு , மதுரை -625 002 
நேசகரங்கள் நற்பணி இயக்கம் , 17 , தொட்டியன் கிணற்றுத் தெரு , மதுரை -625 001 

7 

209/1991 
212/1991 

16.02.2022 
16.02.2022 

8 

மல்டிபர்பஸ் இன்டகரேட்டடு மார்க்கெட்டிங் அசோசியேசன் , ஆர்ச் பிஸாப்ஸ் 
ஹவுசிங் , K. புதுார் , மதுரை -625 007 

9 

218/1991 

18.02.2022 

திருமங்கலம் பிரதான கால்வாய் 4 வது பிரிவு கால்வாய் 2 வது உட்பிரிவு வாய்க்கால் 
9 ( இ ) , 10 ( வ ) , 12 ( வ ) , 13 மடைப் பாசன விவசாயிகள் சங்கம் நத்தப்பட்டி , வார்டு -2 , 23 
கள்ளர் நடுத்தெரு , நத்தப்பட்டி , கோவிலங்குளம் உட்கடை , செல்லம்பட்டி அஞ்சல் , 

மதுரை . 

[ 1 ] 

DTP - VI - 1 ( T - Sup . ) 24 


5 


ந 


எண் 24 ] 


வாய்மை 


SIDA 


யே 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .6.40 காசு . 


அ 


வரிசை 
எண் . 

( 1 ) 

10 

11 

12 

13 

14 

15 

16 


17 


18 

19 

20 

21 

22 


23 

24 

25 

26 

27 

28 

29 

30 

31 

32 

33 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 
( 2 ) 

228/1991 

221/1991 

222/1991 

228/1991 

29/2001 

66/2001 

73/2001 

74/2001 

80/2001 

81/2001 

82/2001 

84/2001 

85/2001 
04/2003 
40/2003 

45/2003 

46/2003 

47/2003 

48/2003 

50/2003 

51/2003 

53/2003 

56/2003 

67/2003 


பதிவு அஞ்சல் 
திரும்பப் 
பெறப்பட்ட நாள் 

( 3 ) 

16.02.2022 

18.02.2022 

18.02.2022 

18.02.2022 

18.02.2022 

21.03.2022 

28.03.2022 

23.03.2022 

23.03.2022 

28.03.2022 

23.03.2022 

28.03.2022 
23.03.2022 
04.02.2022 
31.01.2022 

31.01.2022 

31.01.2022 

31.01.2022 

31.01.2022 

31.01.2022 

31.01.2022 

31.01.2022 

04.02.2022 

30.11.2021 


2 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 

( 4 ) 

மதுரை மாவட்ட யாத்திரை பணியாளர்கள் சங்கம் , 9 , மேலச்சித்திரை வீதி , 
மதுரை -625 001 

பெரியாறு பிரதான வாய்க்கால் நேரடி 49 வது மடை பாசன விவசாயிகள் சங்கம் , 
A. வல்லாளபட்டி , மேலுார் வட்டம் , மதுரை மாவட்டம் 

மதுரை மாவட்ட ரோலர்ஸ் கேட்டிங் அசோசியேசன் , சுந்தரம் தியேட்டர் ரோடு , 
ஏரிக்கரைபூங்கா எதிர்புறம் , கே.கே.நகர் , மதுரை -625 020 

அகிலபாரத் ஆர்கனைசேஷன் பார் டெவலப்மெண்டல் எஜீகேஷன் ( ABODE ) , 55 , 
ஹார்விநகர் 3 வது தெரு , அரசரடி , மதுரை -625 016 

மதுரை டிஸ்ட்ரிக்ட் செஸ் அசோசியேசன் , 141 , தெற்குமாரட் வீதி , தெற்குவாசல் , 
மதுரை -625 001 

ஸ்ரீ சித்ரரத வல்லப்பெருமாள் அன்னதானக் கமிட்டி கோயில் குருவித்துறை , 3/1 , 14 , 
முதலியார் கோட்டை கிழத்தெரு , சோழவந்தான் , மதுரை 

பனையூர் மருதுபாண்டியர் பொது நலச்சங்கம் , பனையூர் போஸ்ட் , மதுரை 

பொதுப்பணித்துறை மின் ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் , 16 , கனகவேல் காலனி , 
மதுரை -625 001 

நன்மை தருவார் கோவில் அறிஞர் அன்னை ஆட்டோ ரிக்ஷா டிரைசைக்கிள் 
ஓட்டுனர் நலச்சங்கம் , நன்மை தருவார் கோவில் சந்து , விஜயா ஆஸ்பத்திரி கிளினிக் 
எதிர்புறம் , மேலமாசி வீதி , மதுரை 

மதுரை மாநகர் கிழக்கு பகுதி வர்த்தகர் நலச்சங்கம் , 247 , 248 New D / No , 66,68 
கீழவெளி வீதி , மதுரை 

ஆனையூர் வட்டார உழைக்கும் மகளிர் நலச்சங்கம் , 11 , முத்துநகர் , ஆனையூர் , 
மதுரை -17 

ரவி கராத்தே குருப் நலச்சங்கம் , சாலிச்சந்தை ரோடு , பேரையூர் , மதுரை 

' 

சேம்பர் ஆப் அமைச்சூர் ரேடியோ ஆப் மதுரை , 207 , கீழவெளி வீதி , மதுரை -625 001 
பவர் பாய்ஸ் நற்பணி இயக்கம் , 73 , நடுத்தெரு , அனுப்பானடி , மதுரை -625 009 
அறுபடை வீடு முருகன் பக்தசங்கம் , 123 , பாரதியார் தெரு , ஜெய்ஹிந்த்புரம் , 
மதுரை -625 011 

திருவள்ளுவர் மக்கள் நல இளைஞர் சங்கம் , 3 , பாரதிதாசன் 1 வது தெரு , 
திருவள்ளுவர் நகர் , மதுரை -625 003 

எல்லீஸ் நகர் தென்றல் நலச்சங்கம் , RH , 194 , எல்லீஸ் நகர் , தமிழ்நாடு வீட்டுவசதி 
வாரியம் , எல்லீஸ் நகர் , மதுரை -625 010 

மதுரை தெற்கு வெளி வீதி , சப்பாணி கோவில் பகுதியினைச் சேர்ந்த , 
சுமைதூக்குபவர் முன்னேற்ற நலச்சங்கம் , 184 , தெற்கு வெளி வீதி , மதுரை -625001 
காமராசபுரம் , இந்திரா நகர் , சி.எம்.ஆர்.ரோடு , அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் , 
11A , வடக்குத்தெரு , காமராசபுரம் , மதுரை -625 009 

திருமங்கலம் , விருதுநகர் ரோடு , அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் , 2-78 / 94 , 
பாண்டியன் நகர் , திருமங்கலம் , மதுரை 

சொசைட்டி பார்விமன் எஜிகேசன் அண்டு டெவலப்மெண்டு , திருமங்கலம் , 9 , ஜியான் 
நகர் , விரிவாக்கம் , திருமங்கலம் , மதுரை - மாவட்டம் . 

உதயம் மகளிர் மேம்பாட்டு நலச்சங்கம் , 16 , காந்தி தெரு , அண்ணா மெயின் வீதி , 
பெத்தானியாபுரம் , மதுரை -625 016 

மதுரை மாவட்டம் பனையூர் கிராமிய தப்பாட்டக் கலைக்குழு நலச்சங்கம் , 1/148/92 , 
அடைக்கல் அம்மன் கோவில் , பனையூர் , மதுரை -625 009 

ஏ.டி.கே.ரெகுலர் லாரி ஓட்டுனர்கள் கிளீனர்கள் மற்றும் 
சுமை தூக்கும் 
தொழிலாளர்கள் , 6.9.B மதுரை ஆதீனம் பில்டிஸ் , தெற்காவணி மூலவீதி , 
மதுரை -625 001 


வரிசை 
எண் . 

( 1 ) 

34 

35 

36 


37 

38 

39 

40 

41 

42 

43 

44 

45 

46 

47 

48 

49 

50 

51 

53 


54 

55 

56 

57 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 
( 2 ) 

68/2003 

71/2003 

72/2003 

73/2003 

74/2003 

75/2003 

81/2003 

83/2003 

84/2003 

86/2003 

87/2003 

89/2003 

90/2003 

94/2003 

95/2003 

96/2003 

100/2003 

101/2003 

102/2003 

103/2003 

104/2003 

108/2003 

110/2003 


3 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 

பதிவு அஞ்சல் 
திரும்பப் 
பெறப்பட்ட நாள் 

( 3 ) 

( 4 ) 

30.11.2021 

ரெக்ளின் மூவர்ஸ் அசோசியேஷன் , ஆப் தமிழ்நாடு ( சௌத் சோன் ) , நிர் .10 , 
T.P.K. ரோடு , மதுரை -625 011 

30.11.2021 

வருவாய் உதவியாளர்கள் பொது நலச்சங்கம் , டி , 172 , எல்லீஸ் நகர் குடியிருப்பு , 
மதுரை -625 012 

03.12.2021 

மதுரை கிழக்குத் தொகுதி வீட்டுவரி , செலுத்துவோர் நலச்சங்கம் , 35 , கான்டாளையம் 
குறுக்குத்தெரு , காமராசர் சாலை , மதுரை . 

30.11.2021 

திருப்பரங்குன்றம் தேரடி சன்னதிவாசல் ஆட்டோ ஓட்டுனர்கள் & உரிமையாளர் 
நலச்சங்கம் , பெரிய தேர்த்திடல் அருகில் , திருப்பரங்குன்றம் , மதுரை -625 005 . 

30.11.2021 

விராட்டிபத்து அம்மன் தொண்டு நிறுவனம் , 33 - கொக்குளப்பி , விராட்டிபத்து அஞ்சல் , 
மதுரை - மாவட்டம் . 

03.12.2021 

மங்கலபுரம் தெற்கு மகளிர் மன்றம் , மங்கல்ரேவு அஞ்சல் , பேரையூர் தாலுக்கா , 
மதுரை மாவட்டம் . 

03.12.2021 

மங்கல்ரேவு வடக்கு மகளிர் மன்றம் , மங்கல்ரேவு அஞ்சல் , பேரையூர் தாலுக்கா , 
மதுரை மாவட்டம் . 

30.11.2021 

மதுரை மாநகர் காமராசபுரம் இந்திரா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 31 பி / 141 , 
அண்ணா மேற்கு தெரு , காமராசபுரம் , மதுரை -625 009 . 

30.11.2021 

காமராசர் எஜீகேசன் ஹெல்த் அண்டு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் , 54 , 
ரோபோ தெரு , ஹார்விப்பட்டி , மதுரை -625 005 . 

03.12.2021 

செங்கப்படை நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச் சங்கம் , செங்கப்படை அஞ்சல் , 
திருமங்கலம் தாலுகா , மதுரை மாவட்டம் . 

30.11.2021 

" 

மதுரை ரயில் நிலையடாக்சி ஓட்டுனர்கள் நலச்சங்கம் , டோர் . 3 / 4A , கிளாஸ் 
காரத்தெரு , மதுரை -625 001 . 

30.11.2021 

மதுரை மாநகர் சின்னத்திரை மற்றும் கணினி விளையாட்டு மைய உரிமையாளர்கள் 
நலச்சங்கம் , 16 / 25A , வள்ளுவர் வடக்குத்தெரு , ஸ்வேதா டிஸ்னி வேர்ல்டு , 
ஜெய்ஹிந்த்புரம் , மதுரை -625 011 . 

03.12.2021 

அகில பாரத வீர சைவ கண்ணடியபண்டகரம் உறவின்முறை நலச்சங்கம் , 296 , 
மேலமாசி வீதி , மதுரை -625 001 

30.11.2021 

அல் அமின் டெக்னிக்கல்ஸ் அண்டு எஜிகேசனல் சொசைட்டி , 143A , மேலமாசி வீதி , 
மதுரை -625 001 . 

03.12.2021 

ஸ்ரீ முனியாண்டி சுமை துாக்குவோர் நலச்சங்கம் , 4 , ஏர்போர்ட் மெயின் ரோடு , 
தேவர்சிலை அருகில் , பெருங்குடி , மதுரை -625 022 

30.11.2021 

மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் காய்கனி வியாபாரிகள் நலச்சங்கம் , 17A , வடுக 
காவல் கூடத்தெரு , தானப்ப முதலியார் தெரு , மதுரை -625 001 . 

30.11.2021 

மதுரை தெற்கு வட்டாரயாதவ் முன்னேற்ற நலச்சங்கம் , 15 , மேலப்பொன்னகரம் 
10 வது தெரு , மதுரை -625 016 . 

30.11.2021 நல்லசமாரியன் நகர் & ஸ்விக்கா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , வார்டு எண் .2 , 
நல்லசமாரியன் நகர் , பசுமலை , மதுரை -625 004 . 

10.12.2021 

வாணியர் சமூக பொது நலச்சங்கம் , ஜெய்ஹிந்த்புரம் , மதுரை கதவு எண் .13 , 
ஜீவாநகர் 2 வது தெரு , மதுரை -625 011 

10.12.2021 

கிறிஸ்தவ ஆசாரிகள் நலச்சங்கம் , 9 , கொட்டுக கண்ணாடத் தெரு , தெற்கு வாசல் , 
மதுரை -625 001 

10.12.2021 

மதுரை பதினென் சித்தர்கள் ஆன்மீகச்சங்கம் , 20 , தேவி கருமாரியம்மன் கோவில் 
தெரு , பாஸ்டின் நகர் , பெத்தானியாபுரம் , மதுரை -625016 

13.12.2021 

பழங்காநத்தம் ரெட்டி நலச்சங்கம் , 56 , நீலகண்டன் கோவில் தெரு , பசும்பொன் 
நகர் , பழங்காநத்தம் , மதுரை -625 003 

13.12.2021 

வைத்தியநாதபுரம் காலனி தயாரிப்பாளர்கள் சிறு தொழில் நலச்சங்கம் , க.எண் , 72 
சுப்பையா நாயுடு காம்பவுண்டு வைத்திய நாதபுரம் மெயின் ரோடு , மதுரை -625 016 


வரிசை 
எண் . 

( 1 ) 

58 

59 

60 

61 

62 

63 

64 

65 

66 

67 

68 

69 

70 

71 

72 

73 

74 

75 

76 

77 

78 

79 

80 


81 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 
( 2 ) 

114/2003 

115/2003 
117/2003 

120/2003 

121/2003 

122/2003 

126/2003 

128/2003 

129/2003 

131/2003 

133/2003 

134/2003 

136/2003 

138/2003 

140/2003 

55/2004 

57/2004 

65/2004 

73/2004 

75/2004 

78/2004 

83/2004 

84/2004 

86/2004 


4 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 

பதிவு அஞ்சல் 
திரும்பப் 
பெறப்பட்ட நாள் 

( 3 ) 

( 4 ) 

10.12.2021 

அமரர் ஆர் . காமராஜர் நினைவு லோடு ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ 
ஓட்டுனர்கள் நலச்சங்கம் , 109 , முனிச்சாலை ரோடு , மதுரை -625 009 

10.12.2021 சௌராஷ்ட்ரா இன்டஸ்டிரியல் சொசைட்டி , 143 , கீழவெளி வீதி , மதுரை -625 001 

10.12.2021 

மதுரை மில் காலனி சங்கம் , டோர் . H.12 , ஹவுசிங் போர்டு காலனி , புது ஜெயில் 
ரோடு , மதுரை -625 016 

10.12.2021 

மதுரை மாநகர் பந்தடி 6,7 வது தெரு முகப்பு ஆட்டோ ஓட்டுனர்கள் நலச்சங்கம் , 
146 , கீழவெளி வீதி , மேல்சரகில் , தவிட்டுச்சந்தை , மதுரை -625 001 

13.12.2021 

ராம்நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 44 , ராம்நகர் 2 வது தெரு , s.s காலனி , 
மதுரை -625 010 

10.12.2021 

பல்டாக்டர் பாண்டி ஆட்டோ ஓட்டுனர்கள் நலச்சங்கம் , கடை எண் .3 A. பிளாக் 
ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் , பஸ் ஸ்டாண்டு , மதுரை -625 001 

10.12.2021 

மக்கள் நல்வாழ்வு தொண்டு அமைப்பு , 61 , G / 2 , ராசாராம் தெரு , ஜவகர் நகர் , 
திருமங்கலம் , மதுரை . 

10.12.2021 

தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கம் , 
482 , எல்லீஸ்நகர் , தொலைபேசி நிலையம் எதிர்புறம் , மதுரை -625 010 

10.12.2021 

எழவம்பட்டி அன்பு கிராமிய பெண்கள் புனர் வாழ்வு நலச்சங்கம் , 36 , விவேகானந்தர் 
அவென்யூ , முதல் குறுக்குத் தெரு , வள்ளுவர் காலனி , மதுரை -625 017 

10.12.2021 

மதுரை மஹால் 8 வது தெரு குடியிருப்போர் நலச்சங்கம் , 52/39 , மஹால் 
8 வது தெரு , மதுரை -625 001 

மருதிருவர் சமுகநலச்சங்கம் , 32 , M.K. புரம் மெயின் ரோடு , மதுரை -625 011 

10.12.2021 
10.12.2021 

' 

மதுரை மாவட்ட மரம் மற்றும் மூலிகை பயிர் வளர்ப்போர் சங்கம் , டோர் நிர் .3 , 
தேவர் காமப்ளக்ஸ் , தே.கல்லுப்பட்டி , மதுரை -625 702 

14.12.2021 

சோஷியல் ஆக்ஷன் அண்டு பேமிலிலிப்ட் சபா , Jaya Bhavan , Door No.3 / 205 , Pillar 
Road , Nagamalai , Madurai - 625 019 . 

13.12.2021 

பாரதி மகளிர் பிரின்டிங் சொசைட்டி , 13 , சோனை முத்துப்பிள்ளை தெரு , 
மாடக்குளம் , மதுரை மாவட்டம் , 

10.12.2021 

இராஜஸ்தான் சேவா சமாஜ் , No. 5 கான்சா மேட்டுத்தெரு , ( மேல்மாடி ) , 
மதுரை -625 001 

27.01.2022 

ஆ . கொக்குளம் ஆறுகரை சுமைதுாக்கும் தொழிலாளர் நலச்சங்கம் , K. ஊத்துப்பட்டி , 
செக்கானுாரணி ( PO ) திருமங்கலம் ( T.K ) , மதுரை மாவட்டம் . 

27.01.2022 

கேபிள் சர்வீஸ் பரொவைடர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேசன் , 10/9 , மகாகவி பாரதி 
தெரு , பெரிய ரதவீதி , திருப்பரங்குன்றம் , மதுரை . 

03.12.2021 

அசோசியேசன் பார் சோசியல் ஹெல்ப் & ஆக்ஷன் , 4 / 46 , A , ராஜீவ் காந்தி நகர் , 
அனுப்பானடி , மதுரை -625 009 

31.12.2021 

கனரா பேங்க் ஷெட்யூல்டுட்ரைப் எம்ப்ளாயர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேசன் 8 , D.S.P 
நகர் 1 வது தெரு , தினமலர் ஆபீஸ் ரோடு , மதுரை -625 010 

31.12.2021 

தமிழ்நாடு கிறிஸ்தவநாடார் உறவின்முறை , 246 A , நேரு தெரு , மேட்டுத்தெரு , 
மதுரை -625 016 . 

03.01.2022 

சிகரம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு சங்கம் , பிளாட் நிர் .70 , 
ராஜீவ் காந்தி நகர் , அனுப்பானடி , மதுரை -625 009 

03.01.2022 

மதுரை மாவட்ட ரெட்டி சங்கம் , 184/5 கௌரி பிளாசா பில்டிங் , பைபாஸ் ரோடு , 
மதுரை -625 010 

03.01.2022 

சோழவந்தான் சரக்கு வேன் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுனர்கள் , நடத்துனர்கள் 
நலச்சங்கம் , 46 , சின்னக்கடை வீதி , சோழவந்தான் , மதுரை -624 214 

03.01.2022 

மதுரை ஹோமியோபதி பிரச்சாரசங்கம் , 84 , A / 11 , முதல்தளம் , புறவழிச் சாலை , 
பசும்பொன் நகர் , மதுரை -625 003 


வரிசை 
எண் . 

( 1 ) 

82 

83 

84 


85 

86 

87 

88 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 
( 2 ) 

90/2004 

92/2004 

94/2004 

96/2004 

97/2004 

98/2004 

99/2004 

100/2004 

102/2004 

103/2004 

104/2004 

105/2004 

107/2004 

108/2004 

111/2004 

112/2004 

115/2004 

116/2004 

128/2004 

135/2004 

131/2015 

137/2015 


89 

90 

91 

92 

93 

94 

95 

96 

97 

98 

99 

100 

101 

102 

103 

மதுரை , ( தெற்கு ) 
2022 மே 18 . 


பதிவு அஞ்சல் 
திரும்பப் 
பெறப்பட்ட நாள் 

( 3 ) 

03.01.2022 

14.02.2022 

14.02.2022 

14.02.2022 

14.02.2022 

14.02.2022 

14.02.2022 

14.02.2022 

14.02.2022 

14.02.2022 

14.02.2022 

14.02.2022 

03.01.2022 

10.01.2022 

03.01.2022 

31.12.2021 

14.02.2022 

03.12.2021 

03.12.2021 

25.01.2022 

03.12.2021 

03.12.2021 


LO 


5 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 

( 4 ) 

தென் இந்திய அனைத்துப் பிள்ளைமார் சங்கம் , 61/37 , அன்பு மலரகம் , டவர் லையன் 
தெரு , இந்திராணி நகர் , மதுரை -625 016 

ஆல்கன்ஸ்யூமர் ரைட்ஸ் அவார்னஸ் சொசைட்டி , 5-3-10 / 2 ராஜ்நகர் 3 வது தெரு , 
சாந்தி நகர் , மதுரை -625 018 

மதுரை மாவட்ட குழந்தைகள் நல அமைப்பாளர் நலச்சங்கம் , 3 , 2 வது மெயின் 
ரோடு , திருவள்ளுவர் நகர் , பழங்காநத்தம் , மதுரை -625 003 

நியூ அசோசியேசன் பார்லேர்னிங் ஹோமியோபதி அண்டு ஆல்ட்டர்னேட்டிங் 
மெடிசன்ஸ் , 11 , கண்ணதாசன் மெயின் தெரு , S.S. காலனி , மதுரை -625 010 

மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பழைய இரும்பு மர & பிளாஸ்டிக் வியாபாரிகள் சங்கம் , 
14 , ஜெய்ஹிந்த்புரம் 2 வது மெயின் ரோடு , மதுரை -625 011 . 

மதுரை மாவட்ட யோகாசனசங்கம் , 27 , பாக்கியம் தெரு , பாண்டியன் நகர் , 
அனுப்பானடி ரோடு , மதுரை -625 009 

அருட்ஜோதி வள்ளலார் சுத்த சமரசசன் மார்க்கசங்கம் , 37 , மேலப்பொன்னகரம் 
7 வது தெரு , மதுரை -625 016 

மதுரை மாவட்ட மேடைவில்லிசைக் கலைஞர்கள் சங்கம் , 18 , ஆதம் சாகிபு சந்து , 
மேலமாசி வீதி , மதுரை -625 001 

ராஜீவ்காந்தி நினைவு தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் , 
சொக்கலிங்கநகர் 5 வது தெரு , அரசரடி , மதுரை -625 016 

இயற்கை மூலிகை மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நலச்சங்கம் , 45/11 
கிழக்குத்தெரு , அனுப்பானடி , மதுரை -625 009 

ஸ்ரீமான் எஸ்.ஆர்.வரதராஜீடு நாயுடுநகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 3/159 , 
எஸ்.ஆர்.வி , நகர் , திருநகர் , மதுரை -625 016 

விவேகானந்தர் ஆட்டோ ஓட்டுனர்கள் நலச்சங்கம் , 
ஓட்டுனர்கள் நலச்சங்கம் , பாலசுப்ரமணியம் நகர் 
1 வது தெரு , விவேகானந்தர் மெயின் சாலை , திருப்பரங்குன்றம் , மதுரை -625 005 
அன்னை மீனாட்சி தமிழ்நாடு ஆதரவற்றோர் ஊனமுற்றோர் நற்பணி இயக்கம் , 
37 , ராஜேஸ்வரி தண்டுமாரியம்மன் கோவில் தெரு , நேதாஜி ரோடு , மதுரை -625 009 
பராசக்தி நகர் மருது பாண்டியர் நலச்சங்கம் , 1 / 18 , எம்.எம்.சி.காலனி , பராசக்தி 
நகர் , அவனியாபுரம் , மதுரை -625 012 

நோபிள் - இந்தியா , 28 , முதல் மாடி கம்பர் தெரு , s.S. காலனி , மதுரை -625 010 

ஹார்விபட்டி SRV நகர் கலைவாணர் நகர் பிளம்பிங் & எலக்ட்ரிக்ஸ் ஊழியர்கள் 
சங்கம் 328 , ஹார்விபட்டி , திருப்பரங்குன்றம் , மதுரை -625 005 

திருப்பரங்குன்றம் வட்டார சமையல் தொழிலாளர்கள் நலச்சங்கம் , 56 , பெரியரத 
வீதி , மதுரை -625 005 

திருமங்கலம் நகர் ஒலி , ஒளி அமைப்பாளர்கள் உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 43 , 
ராஜாஜி தெரு , திருமங்கலம் , மதுரை 

சென்டர் ஃபார் பீப்பிள்ஸ் டெவலப்மெண்ட் , 25/7 , கங்கா பவனம் , ஹார்வி நகர் , 
அரசரடி , மதுரை -625 016 

நேதாஜி சாலை ஸ்ரீ முருகன் கோவில் கிழக்கு சரக அனைத்து வியாபாரிகள் 
நலச்சங்கம் , க.எண் .178 , நேதாஜி சாலை , மதுரை -625 001 

பரிபூரணம் பெண்கள் பெடரேஷன் , 60 , வடக்கு வீம பிள்ளை சந்து , நாகு பிள்ளை 
தோப்பு , சிந்தாமணி ரோடு , மதுரை -625 001 

தே.கல்லுப்பட்டி ஸ்ரீ மீனாட்சி ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கம் , க.எண் . 3-2-26 , 
கருங்கன் மூப்பர் தெரு , தே.கல்லுப்பட்டி , மதுரை . 

N. ராஜ்குமார் , 
மாவட்டப் பதிவாளர் மற்றும் 
சங்கங்களின் பதிவாளர் . 


6 

1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் பதிவுச் சட்டம் பிரிவு 140 ( 1 ) -ன் கீழ் பதிவெண் 
இரத்து செய்யப்பட்டது பற்றிய அறிவிக்கை 

ஏ.ஏ. 78. காவிலிபாளையம் நெசவாளர் கூட்டுறவுச் சங்கம் 

( சி.எல்.எப் .46 / 1990 / எம் . ) 

ஈரோடு மாவட்டம் , சத்தியமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வந்த ஏ.ஏ. 78 காவிலிபாளையம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவுச் 
சங்கமானது ஈரோடு சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநர் அவர்களின் செயல்முறைகள் சி.எல்.எப் .46 / 1990 / எம் 
நாள் : 04-2022 - ன்படி 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 140 ( 1 ) -ன் கீழ் பதிவெண் இரத்து 
செய்யப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது எனத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

ஈரோடு , 
2022 ஏப்ரல் 27 . 

பெ . சரவணன் , 
உதவி இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் . 

தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


